GOVERNMENT OF TAMIL NADU 


2010 


[ Regd . No . TN/CCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price: Re. 0 . 80 Paise. 


TAMIL 


* 


UT 
BLR 
" . . . 
* 

கட் 
Kட்டி 
பாட 


ONMENT 


GOVERN 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


- 


RKS 


S 
. 


IRUTHA 


- 


10 


LONE TR 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 43 ] 


CHENNAI , FRIDAY , FEBRUARY 19 , 2010 

Maasi 7 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர், விழுப்புரம் . 
விழுப்புரம் மாவட்டம் , காணை ஊராட்சி ஒன்றியம் , கஞ்சனூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

( ந .க .எண் அ3/1594/ 08 /உ . இ .(ஊ ).] 
No . VI (2)/60(a)/ 2010 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , தேசிய ஊரக வேலை வாய்ப்புத் திட்டத்தில் வேலையே செய்யாமல் 
போலியான ஆவணங்களை தயாரித்து வேலை செய்தது போன்று தினசரி வருகைப் பதிவேட்டில் , வேலை ஆட்களின் 
கையொப்பத்தை போலியாக இட்டுள்ள காரணத்தினாலும் , ஊராட்சி மன்றத் தலைவர் என்னும் அதிகாரத்தை தவறாகப் 
பயன்படுத்தி அரசு திட்டத்தில் முறைகேடு செய்து , ஏழை எளிய கிராமப்புற வேலையற்ற மக்களுக்குக் கிடைக்கவேண்டிய 
நியாயமான வேலை வாய்ப்பை பறித்து அரசின் சீரிய திட்டமான தேசிய ஊரக வேலை வாய்ப்புத் திட்டத்தை சீர்குலைத்த 
கஞ்சனூர் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி ஏ . சாந்தி என்பவரை பதவி நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வருகிறது . 


விழுப்புரம் , 
2010 பிப்ரவரி 17 . 


இரா . பழனிசாமி , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP _ VI - 2 Ex. ( 43 ) 


